Kerala Gazette No. 38 dated 30th September , 2014 . 
PART I 


Section iii 


கடித 


GOVERE 


RNMENT OF 


WE KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 

அறிக்கை 


எண் 8443/ ச . இ . ஐ . 1 /13/ சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2014 பிப்ரவரி 13 

1189 கும்ப ம் 1 / 
1935 மாகம் 24 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2014 பிப்ரவரி 13 - ம் தேதி கேரள ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2014- ன் சட்ட 


ம் எண் 4 


2014 - ன் கேரள மீனவத்தொழிலாளர் கடன் நிவாரண குழு 

(திருத்த ) சட்டம் 
2008 - ன் கேரள மீனவத்தொழிலாளர் கடன் நிவாரணக்குழு சட்டத்தை 
மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 2008 - ன் கேரள மீனவத்தொழிலாளர் கடன் நிவாரணக்குழு 
சட்டத்தை பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


ரக 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். --(1) இந்த சட்டம் 2014- ன் கேரள 
மீனவத் தொழிலாளர் கடன் நிவாரணக் குழு (திருத்த ) சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2013 மே மாதம் 16 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . பிரிவு 8- ல் திருத்தம் . - 2008- ன் கேரள மீனவத்தொழிலாளர் கடன் 
நிவராணக்குழு சட்டத்தில் ( 2008- ன் 18 ) பிரிவு 8- ன் , 

(i ) துணைப்பிரிவு ( 3)- ல் “ மூன்று என்ற சொல்லுக்குப் பதிலாக 
" இரண்டு " என்ற சொல் சேர்க்கப்பட வேண்டும் . 

( ii ) துணைப்பிரிவு ( 4)- ல் “ மூன்றோ என்ற சொல்லுக்குப் பதிலாக 
" இரண்டோ என்ற சொல் சேர்க்கப்பட வேண்டும் . 

(iii ) துணைப்பிரிவு ( 4)- ன் காப்புரைக்குப் பதிலாக பின்வரும் காப்புரை 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" எனில் , அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு பெஞ்சிலும் குழுவின் 
தலைவர் அல்லது குழுவின் உறுப்பினரான ஒரு மீனவ , சமூக , தொழில்நுட்ப 
நிதி நிர்வாக வல்லுநர் இவர்களில் யாரேனும் ஒருவர் உட்பட்டிருக்கவேண்டும் ” 

3 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . --(1) 2013 - ன் கேரள மீனவத்தொழிலாளர் 
கடன் நிவாரணக்குழு (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2013 - ன் 41) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய 
அவசரச் சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின் அடிப்படையில் செய்ததோ, செய்ததாகக் கருதப்படுவதோ ஆன 
ஏதேனும் காரியமோ , மேற்கொண்டதோ மேற்கொண்டதாக கருதப்படுவதோ 
ஆன ஏதேனும் நடவடிக்கை யோ , இந்தச் சட்டப்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் அடிப்படையில் செய்ததாகவோ 
மேற்கொண்டதாகவோ கருதப்படவேண்டும் . 


